Kerala Gazette No. 15 dated 14th April, 2015 . 
PART I 


Section iii 


GOVERN 


கம் 


NMENT OF 


KERALA 


கேரள அரசு 
சட்ட ( சட்டமியற்றல் - எ ) துறை 
அறிக்கை 

2014 ஜூலை 23. 
எண் 2500 /ச . இ . எ . 2/ 2014 /சட்ட ம்(2) திருவனந்தபுரம் , - 

1189 கர்கடகம் 7 / 
1936 சிறாவணம் 1 . 


கேரள மாநில சட்டப்பேரவையின் பின்வரும் சட்டம் பொதுமக்களின் 
அறிவிற்காக இதனால் வெளியிடப்படுகிறது . சட்டப்பேரவையால் நிறைவேற்றப் 
பட்ட மசோதாவிற்கு 2014 ஜூலை 23ஆம் தேதி ஆளுநரின் அனுமதி 
கிடைத்துள்ளது . 


ஆளுநரின் ஆணைப்படி , 


சி . ரமணி , 
சட்டத்துறை சிறப்புச்செயலாளர் . 


2014 - ன் சட்ட 


ம் எண் 30 


2014- ன் கேரள நிதி (2 -வது எண் சட்டம் ) 
2014 -2015 நிதி ஆண்டிற்கான கேரள அரசின் சில நிதி பரிந்துரைகளை 
அமலுக்கு கொண்டுவருவதற்குரிய ஒரு சட்டம் . 

முகவுரை - 2014- 2015- ன் நிதி ஆண்டிற்கான கேரள அரசின் சில நிதி 
பரிந்துரைகளை அமலுக்கு கொண்டுவருவதற்காக 2005 - ன் காகித பரிசுச் 
சீட்டுகளின் மீதுள்ள கேரள வரிச்சட்டம் திருத்தம் செய்வது உகந்ததாக 
இருப்பதாலும் ; 


இந்தியக் குடியரசின் அறுபத்தி ஐந்தாவது ஆண்டில் பின் வருமாறு 
சட்டம் இயற்றப்படுகிறது . 

1 . சுருக்கப்பெயரும் தொடக்கமும். --(1 ) இந்த சட்டம் 2014- ன் கேரள நிதி 
( 2- வது எண் ) சட்டம் என அழைக்கப்படலாம் . 

(2 ) இது 2014 ஏப்ரல் 1- ம் தேதி அமலுக்கு வந்ததாக கருதப்பட 
வேண்டும் . 


2 . 2005 - ன் 20 -வது சட்டத்தில் திருத்தம் . - 2005 - ன் காகித பரிசுச்சீட்டுகள் 
மீதான கேரள வரி சட்டத்தில் (2005- ன் 20) , -- 

(1) பிரிவு 6 - ன் துணைப்பிரிவு (1)- ல் ; 

(i ) உட்பிரிவு ( எ )- ல் , " அறுபது இலட்சம் ரூபாய் " என்ற சொற் 
களுக்குப் பதிலாக " ஒரு கோடி ரூபாய் " என்ற சொற்கள் சேர்க்கப்பட 
வேண்டும் ; 

(ii) உட்பிரிவு ( பி )- ல் , “ முப்பது இலட்சம் ரூபாய் " என்ற சொற்களுக் 
குப்பதிலாக “ ஐம்பது லட்சம் ரூபாய் " என்ற சொற்கள் சேர்க்கப்படவேண்டும் . 

( 2 ) பிரிவு 7 - ன் துணைப்பிரிவு (1)- ல் , " பரிசுச்சீட்டு விற்பனை செய்யும் 
ஒவ்வொரு ஊக்குவிப்பாளரும் " என்ற சொற்களுக்கு பிறகு " நிர்ணயிக்கப்படும் 
படியான அத்தகைய நிபந்தனைகளின் மீதும் 1998- ன் பரிசுச்சீட்டுகள் ( ஒழுங்கு 
முறை) சட்டத்திலும் (1998- ன் 17 - வது மத்திய சட்டம்) அதன்கீழ் உள்ள 
சட்டங்களின் நிபந்தனைகளுக்கும் அது சம்பந்தமான மத்திய அரசின் 
பரிந்துரைகளுக்கும் உட்பட்டு கேரள மாநில பரிசுச்சீட்டு இயக்குனர் அளிக்கும் 
ஆட்சேபனை இல்லை சான்றிதழ் உட்பட " என்ற சொற்கள் சேர்க்கப்பட 
வேண்டும் . 


14 


